﻿232. நீங்கள் (உங்கள்) மனைவியருக்கு மணவிலக்கு அளித்து, அவர்கள் தமது (காத்திருப்புத்) தவணையை நிறைவு செய்துவிட்டால், அவர்கள் தம் கணவர்களை முறையோடும் மனம் விரும்பியும் மணந்துகொள்வதைத் தடுக்காதீர்கள். உங்களில் அல்லாஹ் வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டோருக்கு இவ்வாறு அறிவுரை கூறப்படுகிறது. இதுவே உங்களுக்கு நேர்மையானதும் தூய்மையானதும் ஆகும். அல்லாஹ்  அறிகின்றான்; நீங்கள் அறியமாட்டீர்கள்.
-------------------------------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒருவர் தம் மனைவியை ஒரு முறை அல்லது இரண்டு முறை விவாகரத்துச் செய்துவிடுவார். அவளது "இத்தா"க் காலமும் முடிந்துவிடும். இந்நிலையில் அவரும் அவளும் மீண்டும் மணமுடித்துக் கணவன் மனைவியாக வாழ விரும்புவர். ஆனால், அந்தப் பெண்ணின் உறவினர்கள் அவளைத் தடுத்துவிடுவர். இதைத் தடுக்கும் வகையிலேயே அல்லாஹ்  இந்த வசனத்தை அருளினான்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களின் இக்கருத்தே, இந்த வசனத்திலிருந்து வெளிப்படையாகத் தெரியும் கருத்தாகும்.
இதிலிருந்து, ஒரு பெண் தன் காப்பாளரின் (வலீ) சம்மதமின்றித் தானாக ஒருவரை மணந்துகொள்ள முடியாது என்று விளங்க முடிகிறது. இது குறித்து அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. சம்பந்தப்பட்ட நூல்களில் இவை விவாதிக்கப்பட்டுள்ளன. "அல்அஹ் காம்" எனும் நூலில் நாம் இது தொடர்பாக ஆய்வு செய்துள்யோம்.

சேர்ந்து வாழ விரும்புவோரைத் தடுக்காதீர் 
-------------------------------------------
இவ்வசனம் மஅகில் பின் யசார் அல்முஸனீ (ரலி) அவர்கள் தொடர்பாகவும், அவருடைய சகோதரி தொடர்பாகவும் அருளப்பெற்றது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களது காலத்தில், மஅகில் பின் யசார் (ரலி) அவர்கள் தம் சகோதரியை ஒரு முஸ்லிமுக்கு மணமுடித்து வைத்தார்கள். சிறிது காலம் அவருடைய சகோதரி கணவருடன் வாழ்ந்தார். பின்னர் அவரைக் கணவர் விவாகரத்துச் செய்துவிட்டார்; "இத்தா"க் காலம் முடியும்வரை அவரைத் திரும்ப அழைத்துக்கொள்ளவில்லை.
இந்நிலையில், அவரே அந்தப் பெண்மணியை மீண்டும் மணந்துகொள்ள விரும்பினார். அப்பெண்ணும் அவ்வாறே அவரை மீண்டும் மணந்துகொள்ள விரும்பினார். ஆகவே, அவரைப் பெண்கேட்டுச் சென்ற பலருடன் அவரும் பெண்கேட்டுச் சென்றார்.
அப்போது மஅகில் (ரலி) அவர்கள் அந்தப் பழைய கணவரிடம், "புத்தி கெட்டவரே! நான் உம்மை மதித்து அவளை மணமுடித்து வைத்தேன். ஆனால், நீர் அவளை விவாகரத்துச் செய்துவிட்டீர். எனவே, உமது இறுதிக் காலம்வரை ஒருபோதும் அவள் உம்மிடம் திரும்பிவரமாட்டாள்" என்று கூறினார். ஆனால், அவள் அவருக்கும், அவர் அவளுக்கும் தேவைப்படுவதை அறிந்த அல்லாஹ்  இந்த வசனத்தை (232) அருளினான்.
இவ்வசனத்தைச் செவியுற்ற மஅகில் (ரலி) அவர்கள், "இறைவன் உத்தரவைச் செவியுற்றேன். அதற்குப் பணிகிறேன்" எனக் கூறினார். பின்னர் அந்தப் பழைய கணவரை அழைத்து, "உமக்கு (என் சகோதரியை மீண்டும்) மணமுடித்துவைக்கிறேன். உம்மை மதிக்கிறேன்" என்று கூறினார்கள்.
அடுத்து அல்லாஹ்  கூறுகின்றான்: "உங்களில் அல்லாஹ் வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டோருக்கு இவ்வாறு அறிவுரை கூறப்படுகிறது".
அதாவது விவாகரத்து அளிக்கப்பட்ட பெண்கள் (தங்களின் "இத்தா"க் காலம் முடிந்த பிறகு) தம் கணவர்களை முறையாகவும் மனம் விரும்பியும் மணந்துகொள்வதை அவர்களின் உறவினர்கள் தடுக்கக் கூடாது என நாம் உங்களுக்குத் தடை விதித்துள்யோம்.
மனிதர்களே! உங்களில் அல்லாஹ் வின் சட்டத்தை நம்பி, அவனது எச்சரிக்கையையும் மறுமை நாளில் அவன் வழங்கும் வேதனையையும் தண்டனையையும் அஞ்சி வாழக்கூடிய மக்கள் இந்த அறிவுரையை ஏற்றுப் பின்பற்றி நடக்க வேண்டும்.
"இதுவே உங்களுக்கு நேர்மையானதும் தூய்மையானதும் ஆகும்." அதாவது நீங்கள் உங்களது பிடிவாதத்தைக் கைவிட்டு அவர்களை அவர்களுக்குரிய கணவர்களுடன் சேர்த்துவைக்க வேண்டும் என்ற அல்லாஹ் வின் சட்டத்தைப் பின்பற்றுவதுதான் உங்கள் இதயத்திற்கு நேர்மையானதும் தூய்மையானதும் ஆகும்.
"அல்லாஹ்  அறிகின்றான்." அதாவது தன் கட்டளைகள் மற்றும் தடைகளின் மூலம் ஏற்படும் நன்மைகளை அல்லாஹ்  அறிகின்றான்.
"நீங்கள் அறியமாட்டீர்கள்." அதாவது நீங்கள் ஒன்றைச் செய்வதாலும் விட்டுவிடுவதாலும் ஏற்படும் நன்மைகளை நீங்கள் அறியமாட்டீர்கள்.
